இ 8௦8௯ ஒல்‌ 
முத்திரைச்‌ செய்தித்‌ தாள்‌ இல. 671 
Stamp Bulletin No. 
800 Sao 850 
ஞாபகார்த்த வெளியீடு 
Commemorative Issue 


Da ௧36௮ SASI - CMEA 
வது சார்க்‌ மாநாரூ - கொழும்பு 
th SAARC Summit - Colombo 


2008.08.02 


Philatelic Bureau 
Department of Posts, 
Postal Headquarters, D. R. Wijewardena Mawatha, 
Colombo 01000, SRI LANKA. 


முத்திரைப்‌ பணியகம்‌, 
அஞ்சல்‌ திணைக்களம்‌, 
அஞ்சல்‌ தலைமையகம்‌, 
டீ. ஆர்‌. விஜேவர்தன மாவத்தை, 
கொழும்பு 01000. 


௫662 esr, 
MOG 2620022629, 
MAC ACH OMG, 
6. gab. Dodoo 60560) 
eme® 01000. 


MEIC Sr DOO, 
mag ACO, 

5. gob. BeSOLKAD 6065, 
©mIE® 01000. 


SMERE 801 HOOD 15 6123 600௧ ௨6௫6 Bena இ Gozo 
DOC 6650665766 6662 MILI 8857 dj Bad 
15.00 உ 62௮0௧ ௮3 ga ௮8 arid Adeda 2008 Owes 
௫ 02 O73 ஜே Kas 6௧௦5. 


RIO, A, GEI, OREM, CIUCAS, 
முகில்‌ wo இ Gomed dady 00௯27 SBa? 1985 
661695 65 08 O18 8 ஜூ 608203 ௧50882 wnoaslGa 
80008 (65068) 8890௯ CEL. 2007 Owed oB 14 078 
sQded 8 proB 68 8 AB OSD OEE Eb 
5௦௦6௦௦ 65 Bo. 


2500 2௦06541360 ஐம BBO alot ௧69 moded 
OD 6௧௦ 08 ௧௦௦32௦ Om 65(66020 60604 066௫ 
௫௯0008 8,600 Od How ocdd mca 656600 ostod. 
AO OneGa® Dda PHENO podria BE mosis} ௦௨௦6௦ 
௫௨% of. 


MIEN QO AOR SLD 665.௯ 
MEISE 2008 ஜீ 66 27 018 Em BO goosed— 03 OS Em 
460 GO EOD 15 018 tab wQdod 6575௦0856௦ ௫ 
Cm dba 68௧7 edy C102. B (6௦5068 Smog கட 
௫576 dows Oom omE® HAIA E woad smo 
Qos Hod 07800 Bana. 


Q 40800௮) 6506௫ ஐஐ800 81 CBO 6௦ ௪66௮ 
mda (6 805, OB wo 6௦86௦௮ 6656௦ ஆ 
QOsied xm 5:56 078 சூ 880 666௦ OomdOd saat 
65008” 6௦௦6 OBa SE og. 60087 8௦0654. ஒர 
1800S 8௦௦௫௫௦ ௧௧௫௮66 oo QBS SOL, os 
௨௦ கஜமுக, ௮0௫929, CLH 60 ௧0௦ ௧௦%, 06800 wo 
ல்‌ 600860 880, 66506, ௧௦8௧௯3 wo» mega 
5426, OIDI ஐ wObOma w க6௦லல 6 ines 65. 


2 


Beat aden Eanes 


200 ௦1. 15.00 

CHOI 0160 ஒலி 

9003 8. Ə. 40 x ©. 6, 40 

ara ஜே 

௫௪௯ WO adond 665216 

னீ 057207ed® 626 Adea 100 QB 

கச GO 13 

(இஸ சேடு Gees 66505௧665756), 
8 லூ 

0௯ ௨௮௦3 

௦8 Oban 102 &. ded. 66, ஐூ௦வீ8ல Qded இ 
DAEB 

LALO] 888 


deda BEAST 8௦ 


2008 ooed 65 02 O18 Em 


௫௪௯ aE ஏம்‌: 5,00,000 


ஐல Sapa GOO : 
AGOI 2008 - 2008.07.23 


அஞ்சல்‌ திணைக்களம்‌, 

அஞ்சல்‌ தலைமையகம்‌, 

டீ. ஆர்‌. விஜேவர்தன மாவத்தை, 
கொழும்பு 01000. 


அஞ்சல்‌ திணைக்களத்தின்‌ முத்திரைப்‌ பணியகம்‌ கொழும்பில்‌ 
நடைபெறும்‌ சார்க்‌ உச்சி மாநாட்டை நினைவு கூரும்‌ முகமாக 
2008, ஓகத்து மாதம்‌ 02 ஆந்‌ திகதி 15.00 ரூபா பெறுமதியான 
புதிய அஞ்சல்‌ முத்திரையொன்றை வெளியிடவுள்ளது. 


தெற்காசியப்‌ பிராந்திய ஒத்துழைப்பு சங்கமானது சார்க்‌), 
வங்காளதேசம்‌, பூட்டான்‌, இந்தியா, மாலைதீவு, நேபாளம்‌, 
பாகிஸ்தான்‌ மற்றும்‌ இலங்கை ஆசிய நாடுகளின்‌ அரச 
தலைவர்களினால்‌ 1985, திசெம்பர்‌ 08 ஆந்‌ திகதி தாபிக்கப்பட்‌ 
டது. 2007 ஆம்‌ ஆண்டில்‌ நடைபெற்ற சங்கத்தின்‌ 14 ஆவது உச்சி 
மாநாட்டின்‌ போது ஆப்கானிஸ்தான்‌ இதன்‌ எட்டாவது அங்கத்துவ 
நாடாக இணைந்து கொண்டது. 


கத்மண்டுவில்‌ தாபிக்கப்பட்ட சார்க்‌ செயலகம்‌, செயலாளர்‌ 
நாயகம்‌ ஒருவரின்‌ தலைமையில்‌ இயங்குவதுடன்‌ அவர்‌ அங்கத்‌ 
துவ நாடுகளினால்‌ அகர வரிசையில்‌ மூன்று வருட காலத்திற்குத்‌ 
தெரிவு செய்யப்படுகின்றார்‌. தற்போதைய செயலாளர்‌ நாயகம்‌ 
இந்தியாவைச்‌ சேர்ந்த கலாநிதி வீல்‌ காந்த்‌ சர்மா ஆவார்‌. 


பதினைந்தாவது சார்க்‌ உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்‌ 
கம்‌ பொறுப்பேற்று. 2008, யூலை 27 ஆந்‌ திகதி தொடக்கம்‌ ஓகத்து 
3 ஆந்‌ திகதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த 
சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில்‌ நடாத்தவுள்ளது. கொழும்பில்‌ 
நடைபெறும்‌ உச்சி மாநாட்டில்‌ மேன்மைதங்கிய சனாதிபதி மகிந்த 
ராஜபக்ஷ அவர்கள்‌ தலைமைப்‌ பதவியை பொறுப்பேற்பார்‌. 


தெற்காசிய மக்களின்‌ பொது சேவைகளை மேம்படுத்து 
வதற்கும்‌ மற்றும்‌ துரிதப்படுத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சி, 
சமூக முன்னேற்றம்‌ மற்றும்‌ கலாசார அபிவிருத்தி என்பன 
வற்றைப்‌ பிராந்தியத்தில்‌ ஊக்குவிப்பதற்குமான மேடையை சார்க்‌ 
வழங்குகின்றது. சார்க்கின்‌ பிரதான திட்டமிடல்‌ பகுதிகளாக 
கமத்தொழிலும்‌ . கிராமிய அபிவிருத்தியும்‌ ; சுகாதாரமும்‌ 
சனத்தொகையும்‌ ; பெண்களும்‌, இளைஞர்களும்‌; சிறுவர்களும்‌ ; 


4 


சுற்றாடலும்‌ வனவளமும்‌; விஞ்ஞானமும்‌, தொழில்நுட்பமும்‌, 
வானிலை ஆராய்ச்சியும்‌; மனிதவள அபிவிருத்தி மற்றும்‌ 
பிரயாணவசதி என்பன உள்ளடங்கும்‌. 


தொழில்நுட்ப விபரங்கள்‌ 


வெளியிடும்‌ திகதி : 2008, ஓகத்து 02 


இனப்பெறுமதிகள்‌ : ரூ. 15.00 
வடிவமைப்பாளர்‌ : அனுருத்திகா கொப்பகடுவ 
வடிவம்‌ : சாய்சதுரம்‌ 

முத்திரை அளவு : 40 மி.மீX 40 மி, மீ. 


அச்சீட்டுசெயல்முறை : எதிர்ப்படி கல்லச்சுமுறை 
தூளமைப்பு : தாளொன்றுக்கு 100 முத்திரைகள்‌ 
துளையீடு 218 

அச்சாளர்கள்‌ : அரசாங்க அச்சுத்‌ திணைக்களம்‌, 


இலங்கை 


பாவிக்கப்பட்ட நிறங்கள்‌ : 4 நிறங்கள்‌ 


தாள்‌ : 102 ஜி. எஸ்‌. எம்‌. பாதுகாப்பான 
முத்திரைத்தாள்‌ 

(A » LIOU 

அச்சடித்த தொகை : 5,00,000 


முன்னைய வெளியீடூ : 
ஓலிம்பிக்‌ 2008 - 2008.07.23 


சொ 


Department of Posts, 
Postal Headquarters, 

D.R. Wijewardane Mawatha, 
Colombo 01000. 


The Philatelic Bureau of the Department of Posts will issue a 
new Postage Stamp in the denomination of Rs. 15.00 on 2nd 
August, 2008 to mark the 15th SAARC Summit in Colombo 


The South Asian Association for Regional Cooperation 
(SAARC) was established on December 8, 1985 by the Head 
of State of Governments of Bangaladesh, Bhutan, India, 
Maldives, Nepal, Pakistan and Sri Lanka. In 2007, at the 
Association’s 14th summit, Afghanistan became its eighth 
member. 


The SAARC Secretariat established in Kathmandu, is 
headed by a Secretary General, who is appointed from its 
member Countries, in alphabetical order, fora three-year term. 
Dr.sheel Kant Sharma from India is the current Secretary 
General. 


The Fifteenth SAARC Summit is hosted by the Govern- 
ment of Sri Lanka from 27th July to 3rd August 2008 in the 
Bandaranaike Memorial International Conference Hall 
(BMICH), Colombo. His Excellency Mahinda Rajapaksa, 
President of Sri Lanka assumed the Chair of the Association at 
the Colombo Summit. 


SAARC provides a platform to promote the welfare of the 
peoples of South Asia and to improve their quality of life 
through accelerated economic growth, social progress and 
cultural development in theregion. The main programme areas 
of SAARC include Agriculture and Rural Development ; 
Health and Population ; Women, Youth and Children; Environ- 
ment and Forestry ; Science, Technology and Meteorology; 
Human Resources Development; and Transport. 


Date of Issue 
Denomination 
Designer 

Stamp Size 
Format 

Printing Process 
Sheet Composition 
Perforations 


Printers 


Colours 
Paper 
Gum 


Quantity Printed 


Previous Issue: 


Details of the Issue 


: 2nd August, 2008 

: Rs. 15.00 

: Anuruddhika Kobbekaduwa 
: 40 mm. x 40mm. 

: Diamond 


: Offset Lithography 


100 stamps per sheet 
13 


: Department of Government Printing, 


Sri Lanka 


: 4 Process Colours 


102 gsm. Security Stamp Paper 


: PVA 
: 500,000 


Olympic 2008 - 23.07.2008 


